விவசாயியும் 
தரித்திர கடவுளும் 
ஒரு ஜப்பானிய வாய்மொழிக்கதை 


RUITHINETIS 


ஒரு ஏழை விவசாயியும் அவன் 
குடும்பத்தினரும் தங்களுடன் வாழ்ந்துவரும் 
தரித்திர கடவுளிடமிருந்து தப்பிக்க 
திட்டமிட்டனர் . விடியற்காலை கடவுள் 
தூங்கும்போது ஓடிவிட்டால் 
தரித்திரத்திலிருந்து தப்பித்துவிடலாம் என்று 
நினைத்தனர் . 


ஆனால் அந்த தரித்திர கடவுளிடம் இருக்கும் 
ஒரு அரிய செல்வம் அவர்களை போக 
விடாமல் செய்துவந்தது . 


இந்த ஜப்பானிய வாய்மொழிக்கதையை ரூத் 
வெல் மனதை ஈர்க்கும் வகையில் 
யோஷியின் சித்திரங்களின் துணையுடன் 
மொழிபெயர்த்திருக்கிறார் . 
இந்தக் கதையிலிருந்து நாம் தெரிந்து 
கொள்வது என்னவென்றால் , நாம் 
எங்கெல்லாமோ தேடி அலையும் பொருள் 
நமக்கு அருகிலேயே இருந்தாலும் நாம் பல 
சமயங்களில் அதை காண்பதில்லை 
என்பதைத் தான் . 


விவசாயியும் 
தரித்திர கடவுளும் 
ஒரு ஜப்பானிய வாய்மொழிக்கதை 


முன்னொரு காலத்தில் , ஜப்பான் நாட்டின் 
மலைப்பகுதியில் ஒரு ஏழை விவசாயி தனது 
குடும்பத்துடன் வசித்து வந்தார் . 
கடினமாக உழைக்க உழைக்க , மேலும் மேலும் 
ஏழையாகிறோமே என்று வருத்தப்பட்டார் . 
ஆனால் உண்மையில் , அவர் எப்போதும் 
கனவுலகில் தான் இருந்தார் . ஒருபோதும் 
கடினமாக உழைத்ததில்லை . 


100 


வறுமை அதிகரித்தவுடன் , தனது குழந்தைகளின் 
எண்ணிக்கையும் அதிகரித்து வருவதாக அவர் 
நினைத்தார் . இதுவும் உண்மை இல்லை . 
அவருக்கு நான்கு குழந்தைகள் மட்டுமே 
இருந்தன . ஆனால் குழந்தைகளின் ஆட்டமும் , 
ஓட்டமும் , சண்டையும் , சச்சரவும் நிறைய 
குழந்தைகள் இருப்பது போல தோன்றியது . 
இதனால் விவசாயியும் அவரது மனைவியும் 
மிகவும் துன்பப்பட்டார்கள் . ஒரு நாள் இரவு 
விவசாயி தன் மனைவியிடம் , " நாம் இப்படி 
ஏழைகளாய் இருக்கிறோமே , நமது கடவுளும் 
தரித்திரனாய்த் தான் இருப்பாரோ ? " என்று 
புலம்பினார் . இந்த விஷயத்தில் விவசாயி 
உண்மையைத் தான் சொல்லிக்கொண்டிருந்தார் . 
ஒரு தரித்திர கடவுள் அந்த குடிசையின் பரணில் 
குடியிருந்தார் . 

கடவுள் என்றாலே இரக்கமுள்ளவராகத் தானே இருப்பார் ! 
தரித்திர கடவுளும் அப்படித் தான் ! அந்த விவசாயியின் 
குடும்பத்தை அவருக்கு பிடித்திருந்தது . ஒட்டடையும் தூசியும் 
மண்டிக்கிடந்த பரணிலிருந்து , குழந்தைகளின் விளையாட்டுச் 
சத்தத்தைக் கேட்பதும் அவருக்குப் பிடித்திருந்தது . ஆனால் 
அவரை தொழாமல் இருப்பது நல்லது . ஏனென்றால் தரித்திர 
கடவுளான பிம்போகாமி , துரதிர்ஷ்டத்தைத் தான் தருவார் . 
பிம்போகாமி ஒருவரிடம் ஒட்டிக்கொண்டால் , அந்த நபர் 
ஒருபோதும் பணக்காரராக முடியாது என்பது அனைவருக்கும் 
தெரியும் . 
விவசாயியின் மனைவி " நீங்கள் சொல்வது சரிதான் நாம் 
வேறு எங்காவது சென்றால் , நமது வாழ்க்கை மேம்படும் , 
கொஞ்சம் முன்னேற்றம் இருக்கும் . தரித்திர கடவுள் 
தூங்கும் போது , அவருக்கு தெரியாமல் நள்ளிரவில் இங்கிருந்து 
போய்விடுவோம் . அவரிடமிருந்தும் நமது 
துரதிர்ஷ்டத்திலிருந்தும் விடுபடுவோம் . " என்று சொன்னாள் . 
விவசாயி மனைவியை அணைத்துக்கொண்டார் . தாம் 
ஏழையாக இருப்பதன் காரணம் தன் தவறல்ல என்று தெரிந்து 
கொண்டதாக குதியாட்டம் போட்டார் . " அருமையான 
யோசனை . மலை உச்சியில் சூரியன் உதிப்பதற்கு முன்பு , நாம் 
அதிகாலையில் கிளம்பிவிடலாம் " என்று அவர் கூறினார் . 


அவர்கள் தங்கள் உடமைகளை ஒரு பையில் 
கட்டிக் கொண்டனர் . பின்னர் மெத்தையை 
விரித்து இருவரும் தூங்க முயன்றனர் . 
சோம்பேறி விவசாயி ஏழை கடவுளிடமிருந்து 
விடுபட்ட பிறகு அவரது வாழ்க்கை எப்படி 
இருக்கும் என்று கற்பனை செய்யத் 
தொடங்கினார் . ஒருவேளை தனக்கு ஒரு 
பெரிய தோட்டத்தில் கண்காணிப்பாளர் 
வேலை கிடைக்கும் . பணியாளர்களுக்கு 
வேலை பிரித்துக் கொடுப்பார் . அல்லது அவர் 
சாமுராய் என்னும் ஒரு துணிச்சலான , 
விசுவாசமான போர்வீரரராக மாறி 
பண்ணையாரின் குடும்பத்தையும் நிலத்தையும் 
பாதுகாப்பார் . இப்படி எதிர்கால வாழ்க்கையைப் 
பற்றிய கனவில் திளைத்ததனால் விவசாயி 
தூங்க முடியவில்லை. மனைவியின் தூக்கம் 
கெட்டு விடக்கூடாது என்பதற்காக சத்தம் 
போடாமல் எழுந்து வெளியே வந்தார் . 


குடிசையின் வாசலில் ஒரு ஆள் 
நிலவொளியில் செருப்புகள் தயாரித்துக் 
கொண்டிருப்பதைப் பார்த்தார் ." யார் நீங்கள் ? 
இங்கே என்ன செய்கிறீர்கள் ? ” என்று விவசாயி 
கேட்டார் . 


" நான் உன் வீட்டு பரணில் வாழும் தரித்திர 
கடவுள் . நீ வேறு கிராமத்திற்கு போகிறாய் 
என்று காதில் விழுந்தது . அதனால்தான் உன் 
பயணத்திற்கு நான் செருப்புகளை 
உருவாக்குகிறேன் . " 


இதைக் கேட்ட விவசாயி தனது கால்களை 
உதைத்துக்கொண்டு ஓவென்று ஓலமிட்டதில் , 
அவரது மனைவி எழுந்து விட்டாள். " அடியே , 
இது நமது கடவுள் . நாம் இங்கிருந்து 
போகிறோம் என்று தெரிந்து நம்மை 
பின்தொடர நினைக்கிறார் . அவரிடமிருந்தும் 
நம் துரதிர்ஷ்டத்திலிருந்தும் ஒருபோதும் 
தப்பிக்க முடியாது ! " புலம்பினார் விவசாயி . 
மனைவி அவரை ஆறுதல்படுத்த முயன்றாள் . 
ஆனால் எந்த பயனும் இல்லை . அவர் இரவு 
முழுவதும் புலம்பிக் கொண்டே இருந்தார் . 


தரித்திர கடவுள் விடிகாலை வரை செருப்புகளை 
உருவாக்கி அவர்களுக்காக காத்திருந்தார் . வைக்கோல் 
புல்லினால் பின்னிய செருப்புகள் வேகமாக தேய்ந்துவிடும் 
என்பதால் அவர் ஆறு ஜோடி செருப்புகளை 
உருவாக்கியிருந்தார் . பயணம் கைவிடப்பட்ட போதிலும் , 
தரித்திர கடவுள் செருப்புகளை பின்னிக் கொண்டே 
இருந்தார் . 


ஒரு கட்டு வைக்கோலை எடுத்து , பயனுள்ள செருப்புகளை 
தயாரிப்பது ஒரு நல்ல பணி என்று அவர் கருதினார் . 
அன்று , விவசாயியின் குழந்தைகள் நடுநடுவில் 
விளையாடுவதை நிறுத்திவிட்டு , தரித்திர கடவுள் செருப்பு 
பின்னுவதை பார்த்தார்கள் . அமைதியாக கவனித்த 
குழந்தைகள் ஒவ்வொருவருக்கும் ஒரு ஜோடி 
செருப்புகளை உருவாக்கினார் . 


த நிறுத்திந்தைகள் அவர் கருசெருப்புகளை 


இரவு பகலாக அந்த தரித்திர ஆண்டவன் வீட்டின் அருகே 
அமர்ந்து செருப்புகளைத் தயாரித்துக் கொண்டிருந்தார் . 
மறுநாள் காலையில் பன்னிரண்டு ஜோடி செருப்புகள் 
தயாராகிவிட்டன. அவர் அந்த செருப்புகளை வீட்டின் 
கூரையிலிருந்து அழகாக தொங்கவிட்டார் . 


அடுத்த நாள் அவர் ஓரிடத்தில் கருஞ்சிவப்பாயிருந்த 
புல்லை கண்டார் . விவசாயியின் மஞ்சள் நெல் புல்லுடன் 
கருஞ்சிவப்பு புல் கலந்து செருப்புகளை 
பின்னியபோது , செருப்புகள் மிகவும் அழகாக இருந்தன 


இப்படி பல நாட்கள் கழிந்தன .விவசாயியும் அவரது 
மனைவியும் வெறுத்துப்போய் விட்டார்கள் . 
குழந்தைகள் ஆரவாரமாய் விளையாடிக்கொண்டே 
இருந்தார்கள் .தரித்திர கடவுள் செருப்புகளை 
உருவாக்கிக்கொண்டே இருந்தார் . 


இந்த செருப்புகள் அனைத்தும் விவசாயியின் வயலில் 
விளைந்த நெற்கதிரிலிருந்து தயாரிக்கப்பட்டு வலுவாக 
இருந்தன் . இந்தப் புல்லுக்கு கருநீல வண்ணம் ஏற்ற 
முடியும் என்பதை அந்த தரித்திர கடவுள் 
கண்டுபிடித்தார் . பிறகென்ன ! மஞ்சள் , சிவப்பு மற்றும் 
நீல நிறங்களை கலந்து அழகான செருப்புகளை 
உருவாக்கினர் . 


ஒரு நாள் கிராமவாசி ஒருவர் அந்த வழியே சென்று 
கொண்டிருந்தார் . தரித்திர கடவுள் வேலை செய்து 
கொண்டிருப்பதை பார்த்து " ஐயா, நீங்கள் உருவாக்கும் 
செருப்புகள் மிகவும் அழகாக இருக்கின்றன. " என்று 
பாராட்டினார் . இதுபோன்ற அன்பான வார்த்தைகளைக் 
கேட்டிராத தரித்திர கடவுள் , " மிக்க நன்றி . என்னிடம் 
நிறைய செருப்புகள் உள்ளன . தயவு செய்து நீங்கள் 
ஒரு ஜோடி எடுத்துக்கொண்டு இன்னொரு ஜோடியை 
உங்கள் மனைவிக்கு கொடுங்கள் என்றார் . கிராமவாசி 
நன்றியுடன் செருப்புகளை எடுத்துச் சென்றார் . 


சென்ண்டு ஒவ்வாகள் இராமவா 


அடுத்த வாரம் , மற்றொரு கிராமவாசி குடிசையை தரித்திர கடவுள் இது ஒரு நல்ல ஆலோசனை 
கடந்து சென்றார் . " ஐயா , என் பக்கத்து 

என்று ஒத்துக்கொண்டார் . 
வீட்டுக்காரரிடமிருந்து உங்கள் செருப்புகளைப் பற்றி அடுத்த நாள் இரண்டு கிராமவாசிகள் அங்கு 
கேள்விப்பட்டேன் . உங்கள் செருப்புகள் வலுவானவை வந்தபோது , அவர்கள் செருப்புகளை எடுத்துக் 
மட்டுமல்ல , அழகாகவும் இருக்கின்றன என்று அவர் கொண்டு ஒவ்வொரு படி நெல்லைக் கொடுத்துச் 
கூறினார் . 
" நன்றி , ஐயா . உங்கள் மனைவி மற்றும் 

மூன்றாவது நாளில் , மற்றொரு கிராமவாசி ஒரு 
குழந்தைகளுக்காக இந்த செருப்புகளை எடுத்துக் ஜோடி செருப்புகளை வாங்கினார் . ஒரு படி 
கொள்ளுங்கள். " என்றார் தரித்திர கடவுள். 

நெல்லுக்கு பதிலாக , ஒரு கோழியை கொடுத்தார் . 

இதையெல்லாம் வீட்டின் உள்ளே இருந்து 
இந்த உரையாடலைக் கேட்டு கொண்டிருந்த 

பார்த்துக் கொண்டிருந்த விவசாயி இந்த 
விவசாயியின் மனைவி கணவரிடம் போய் 

செருப்புகள் அனைத்தையும் நான் கிராமத்திற்கு 
சொன்னாள் . அவர் புலம்பிக்கொண்டிருப்பதை 

எடுத்துப் போனால் , பல ஜோடிகளை விற்க 
நிறுத்திவிட்டு வெளியே வந்து தரித்திர கடவுளிடம் , முடியும் என்று நினைத்தார் . 
" இந்த செருப்புகளை இலவசமாக கொடுக்க 
வேண்டாம் . அதன் மதிப்பு ஒரு படி நெல் என்று 
சொல்லுங்கள் ." என்றான் . 


மறுநாள் காலையில் விவசாயி மனைவி கட்டிவைத்த 
செருப்பு மூட்டையை முதுகில் சுமந்து சென்றார் . அன்று 
இரவு வீடு திரும்பியபோது , சாப்பிட ஆறு கோழிகளையும் , 
மனைவிக்கு சமைப்பதற்கான ஒரு புதிய பாத்திரத்தையும் , 
குழந்தைகளுக்கு மிட்டாயகளும் வாங்கி வந்தார் . ஒரு 
செருப்பு கூட மிச்சமில்லாமல் , அனைத்தும் விற்றுவிட்டன. 


" தரித்திர கடவுளே, இன்னும் நிறைய செருப்புகளை பின்னிக் 
கொடுங்கள்" என்று விவசாயி கேட்டுக் கொண்டார் . 
" ஆகட்டும் , ஆனால் நீங்கள் உங்கள் நெல் வயலில் இருந்து 
நிறைய வைக்கோலை கொண்டு வர வேண்டும் " என்று 
கூறினார் தரித்திர கடவுள். அவர் சொன்னதை விவசாயியும் 
அவரது குடும்பத்தினரும் செய்தார்கள் . 


விரைவில் அவர்கள் அனைவரும் வைக்கோல் வெட்டுவது , 
வெவ்வேறு வண்ணங்களை அதில் ஏற்றுவது , தரித்திர 
கடவுளுக்கு செருப்பு பின்ன உதவுவது மற்றும் செருப்புகளை 
கிராமத்திற்கு எடுத்துச் சென்று விற்பது என்று ஓயாது 
உழைத்தனர் . 


வசதியான வாழ்க்கை பெற்றதைக்கூட கவனிக்க 
நேரமில்லாமல் அவர்கள் மும்முரமாக வேலை 
செய்தனர். இப்போது வீட்டில் அனைவருக்கும் போதுமான 
உணவு இருந்தது , பட்டினி என்பதே கிடையாது . குழந்தைகள் 
பெற்றோருடன் பணிபுரியும் போது வயல்களில் உற்சாகமாக 
கத்திக்கொண்டு அங்கும் இங்கும் ஓடி விளையாடினர் . 
ஆனால் அவர்கள் அதிக கூச்சல் போடுகிறார்கள் என்று 
யாரும் புகார் செய்யவில்லை. எப்போதும் கவலைப்பட்டுக் 
கொண்டிருக்கும் அவரது மனைவி , இப்போது வேலை 
செய்யும் போது ஜாலியாக பாட்டு பாடுகிறாள், வாய்விட்டு 
சிரிக்கிறாள். 


விவசாயியும் செருப்புகளையும் தயாரிக்க 
கற்றுக்கொண்டார் . ஆச்சரியமான விஷயம் 
என்னவென்றால் , ஒரு மந்தமான விவசாயி , 
செருப்புகளை உருவாக்கும் திறமையான 
கைவினைஞராக மாறிவிட்டார் . அவர் பின்னிய 
அழகான செருப்புகளை காலில் போடவே மனம் 
வராது . பதிலாக , அவற்றை அலங்காரப் பொருளாக 
சுவரில் தொங்கவிடலாம் . 


இந்த மாற்றங்கள் தரித்திர கடவுளுக்கு இன்னும் 
ஆச்சரியமாக இருந்தது . பெரும்பாலும் தரித்திர 
கடவுள் வயிறு ஒட்டி மெலிந்து பசியுடன் தான் 
இருப்பார் . யாரும் அவரை நேசிப்பதில்லை , 
ஏனெனில் அவர் ஏழை என்பதால் . ஆனால் இந்த 
தரித்திர கடவுள் கொஞ்சம் குண்டாகிவிட்டார் . 
அவரது கிழிந்த உடைகள் தைக்கப்பட்டு விட்டன , 
தூசி படிந்த பரண் இப்போது சுத்தமாக இருந்தது . 
மிகவும் ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால் , 
விவசாயியின் குடும்பம் இப்போது அவரை 
நேசிக்கத் தொடங்கி விட்டது . 


அதிர்ஷ்டத்தின் கடவுளான ஃபுகுனோகாமி அந்த 
வீட்டிற்கு வர வேண்டிய நேரம் வந்துவிட்டதையும் , 
தான் வேறு எங்காவது செல்ல வேண்டும் 
என்பதையும் , அப்போது தான் விவசாயியின் 
குடும்பம் பெரிய பணக்காரர் ஆக முடியும் 
என்பதையும் தரித்திர கடவுள் அறிந்திருந்தார் . 


ஷோகாட்சு என்பது ஜப்பானிய புத்தாண்டு தினம் , 
மிக முக்கியமான பண்டிகை . இந்த ஆண்டு 
ஷோகாட்சு வந்ததும் , விவசாயியின் குடும்பத்தினர் 
தங்கள் சிறிய குடிசையை நன்றாக சுத்தம் 
செய்தனர் . புதிய ஆண்டை வரவேற்க அவர்கள் ஒரு 
விருந்து வைத்தார்கள் . புதிய ஆண்டில் தான் மிகப் 
பெரிய பணக்காரர் ஆகப் போவதாக விவசாயி 
உறுதியாக நம்பினார் . 


புத்தாண்டு தின நள்ளிரவில் , கோவிலின் பெரிய 
வெங்கல மணியை முழக்குவது என்பது ஜப்பானிய 
பாரம்பரியம் . கோவில் பூசாரி அதை 108 முறை 
மெதுவாக அடிப்பார் . இந்த மணியோசை காற்றில் 
பரவும் போது , மக்கள் தங்கள் வீடுகளின் 
கதவுகளைத் திறந்து புத்தாண்டை 
வரவேற்கிறார்கள் . 


மார்களந்து புத்தான் வீடுகளசை கறை 


ஆனால் விவசாயியின் வீட்டில் , மணி ஒலிக்க 
ஆரம்பித்தவுடன் , தரித்திர கடவுள் 
குடும்பத்தினரிடம் விடைபெற்றுக்கொள்ள வந்தார் . 
எல்லா நேரத்திலும் பாடிக்கொண்டிருக்கும் 
விவசாயியின் மனைவி அழுதாள் . 
இப்போதெல்லாம் சண்டை என்பதே இல்லாமல் , 
எப்போதும் பெற்றோரின் கட்டளைக்குக் கீழ்ப்படிந்து 
நடக்கும் குழந்தைகள் , தரித்திர கடவுளின் 
கால்களை கட்டிக் கொண்டு " நீங்கள் எங்களை 
விட்டு போகக் கூடாது " என்று கதறினார்கள் . 


" நான் போக வேண்டும் . நான் போகவில்லை 
என்றால் , நீங்கள் ஒருபோதும் பணக்காரராக ஆக 
முடியாது . இதோ , என் இடத்தில் இங்கு 
வாழப்போகும் பணக்கார கடவுள் வந்துவிட்டார் 
மெய்யாலுமே , பணக்கார கடவுள் வீட்டுக் கதவின் 
அருகே நின்று கொண்டிருந்தார் . அவரது 
கொழுகொழு முகத்தில் ஒரு புன்னகை இருந்தது . 
அவர் மிக விலையுயர்ந்த ஆடைகள் 
அணிந்திருந்தார் . 
தரித்திர கடவுளின் கையைப் பிடித்து 
இழுத்தார் ." சீக்கிரம் ! புத்தாண்டு வருவதற்கு முன்பு 
நீங்கள் வெளியேற வேண்டும் . இப்போது இது 
எனது குடும்பம் . நான் இவர்களை பணக்காரராக்க 
வந்திருக்கிறேன் . " என்று கட்டளையிட்டார் . 


பணக்கார கடவுள் தரித்திர கடவுளை ஒரு பக்கம் இழுக்க , 
விவசாயியின் குழந்தைகள் அவரை தங்கள் பக்கம் இழுத்தனர் . 
யாரோ ஒரு குடம் தண்ணீரை விசிறி அடித்தார்கள் . ஒரே 
அல்லோலகல்லோலம் ! விவசாயி " நிறுத்துங்கள்" என்று 
கத்தினார் . அனைவரும் அமைதியாகிவிட்டார்கள் . மணியின் 
சத்தமும் விவசாயியின் வலுவான குரலும் மட்டுமே 
கேட்டன. அவர் சொன்னார் , 
" நான் பெரிய பணக்காரனாக வேண்டும் என்று நினைத்தேன் . 
ஆனால் இப்போதே நம் வீட்டில் சிரிப்பு இருக்கிறது . இசை 
இருக்கிறது . ஒவ்வொரு நாளும் நான் அழகான 
கலைப்பொருட்களை உருவாக்குகிறேன் . 
நாம் ஏற்கனவே பணக்காரர்களாகிவிட்டோம் . " 
விவசாயியின் பேசி முடிந்தவுடன் , 
எல்லோரும் பணக்கார கடவுளை 
குடிசையிலிருந்து வெளியே தள்ளி கதவை 
மூடினர் . கோயிலின் மணியோசை நின்றது . 
அனைவரும் தரித்திர கடவுளைத் கட்டித் 
தழுவினார்கள் . தங்கள் நல்ல அதிர்ஷ்டத்தை 
கொண்டாட , அனைவரும் சுவையான விருந்து 
சாப்பிட அமர்ந்தனர் . 


அடுத்த பல ஆண்டுகளாக , விவசாயியும் அவரது 
குடும்பத்தினரும் ஆயிரக்கணக்கான ஜோடி செருப்புகளை 
உருவாக்கினர் . ஒவ்வொரு ஜோடி செருப்பும் அதற்கு முன் 
செய்யப்பட்டதை விட வித்தியாசமாகவும் அழகாகவும் 
இருந்தது . குழந்தைகள் வளர்ந்து திருமணம் செய்து 
கொண்டனர் . பெற்றோருக்கு அருகிலேயே வீடுகளை 
கட்டிக்கொண்டார்கள் . அவர்களது குழந்தைகள் முற்றத்தில் 
வெளியே விளையாடுவார்கள் . 


ஒவ்வொரு புத்தாண்டின் போதும் , 
விவசாயி தன் முழு குடும்பத்தையும் 
கூட்டிவைத்து செருப்புகளின் 
கதையையும் , அவரது வீட்டு 
பரணில் வாழ்ந்த தரித்திர 
கடவுளையும் பற்றி அவர்களுக்குச் 
சொல்வார் . " தரித்திர கடவுளின் 
கருணை மட்டும் கிடைக்காமல் 
இருந்திருந்தால் நமக்கு என்ன 
நேர்ந்திருக்கும் என்று எனக்குத் 
தெரியவில்லை! " 


தாமொயியின் 
குடும்ப கூச்சப்பட்டுக் 
காணாமல் 


தரித்திர கடவுள் அதன்பின் அதிகம் பேசுவதில்லை. 
விவசாயியின் குடும்பத்தினருக்கு அவரது குரலே மறந்து 
போய்விட்டது . மிகவும் கூச்சப்பட்டுக்கொண்டு , குடும்பத்தினர் 
முன் அவர் வருவதே இல்லை . அவர் காணாமல் 
போய்விட்டாரோ ? . தெரியாது . ஆனால் அவர் அங்கு இல்லை ! 


ஒரு அரிய பறவையின் பாடலைப் போலவே , சில கணங்கள் 
மட்டுமே கேட்கப்படும் பாட்டு அவர் . அந்த பாடலை மீண்டும் 
மீண்டும் கேட்க எல்லா முயற்சிகளையும் செய்தாலும் , 
அடிக்கடி கேட்க முடியாது . 


முற்றும் 


உண்மையில் பறவை பாடுகிறதா அல்லது அந்த பாடல் 
மனதின் கற்பனையா ? 


